GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No . TN /CCN /467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 7 . 20 Paise . 


TOF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


M 


GOVERN 


RES 


ITVA I PRE 


VRE 


14 


- 


ADUA 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No. 11 ] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 21 , 2012 

Panguni 8 , Thiruvalluvar Aandu - 2043 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 


Tamil Nadu Electricity Supply (Amendment) Code , 2012 


. 


. 


226 -229 


Tamil Nadu Electricity Distribution (Amendment) Code 2012 


230 -232 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


. 


. 


. 


. 


. 


. 


232-242 


DTP _ VI-2 ( 11) — 1 


[ 225 ] 


226 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 


Tamil Nadu Electricity Supply (Amendment) Code, 2012. 

(Notification No . TNERC/SC /7- 30 , dated 17-02- 2012 ) 
[Lr. No . TNERC /AD (L )/F . Notification /D 315 /2011.] 


No . VI(2 )/ 96 /2012 . 


Whereas the Tamil Nadu Electricity Regulatory Commission specified the Tamil Nadu Electricity Supply Code under Section 
50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and notified the same in the Tamil Nadu Government Gazette , dated the 
1st September , 2004 ; 


And ,Whereas it is considered necessary to issue certain amendments to the Tamil Nadu Electricity Supply Code and such 
amendments shall be subject to the condition of previous publication and accordingly undergone previous publication ; 


Now Therefore , in exercise of the powers conferred on it by Section 181 read with Section 50 of the Electricity Act, 2003 , 
and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendments to the Tamil Nadu Electricity Supply Code , namely : 


TAMIL NADU ELECTRICITY SUPPLY (AMENDMENT) CODE , 2012 


1. Short title and Commencement. 

(a) This Code may be called the Tamil Nadu Electricity Supply (Amendment) Code, 2012 ; 
(b ) It shall come into force on the date of its publication in the Tamil Nadu Government Gazette. 


2 . Amendment of Regulation 3 . 


For regulation 3 of the Tamil Nadu Electricity Supply Code (hereinafter referred to as the Principal Code ), the following 
regulation shall be substituted , namely : 


“ 3. Categories of Supply . 
( 1) Supply of electricity available to the consumer is of the following categories: 

(a) Single -phase 2 wire 240 volts between phase and neutral for supply to a total connected load not exceeding 4000 watts 
( including power loads); 

(b ) Three-phase 4 wire 415 volts between phases and 240 volts between phase and neutral for supply to a total connected 
load exceeding 4000 watts but not exceeding a demand of 112 KW ; 


(c ) The consumer may elect to avail supply under any one of the above categories where the connected load does not 
exceed 4000 watts ; 


Explanation : If the connected load or demand of a LT consumer exceeds 50 kW , the consumer shall be provided with LTCT 
metering . 


(d ) Three -phase three wire supply at 11 kV or 22 kV depending on the voltage level existing in the area of supply shall 
be provided for a demand limit up to 3 MVA or 5 MVA as the case may be. However, the minimum demand shall be 63 kVA ; 


(e ) The consumer shall be provided supply at 33 kV for a demand exceeding 3 MVA and up to 10 MVA if the area of 
supply is fed through 11 kV system and if the area of supply is fed through 22 kV system , supply at 33 kV shall be provided 
for a demand exceeding 5 MVA and up to 10 MVA; 

(f) The consumer shall be provided supply at 110 kV for a demand above 10 MVA and up to 50 MVA ; 
( g) The consumer shall be provided supply at 230 kV for a demand above 50 MVA. 


( 2) In case of existing service connection / installation not conforming to the provisions mentioned in Sub -Regulation ( 1), 
conversion of such service connection / installation to higher / lower voltage may be carried out based on the mutual consent 
between the Distribution Licensee and the Consumer duly considering the capacities of the existing line /cable , transformer, 
etc . and the cost-benefit analysis of such conversion . 


( 3) If the consumer opts for higher levels of voltages for demands less than that specified , the consumer shall bear the 
extra expenses to be incurred by the licensee to provide supply at such higher voltages .” 


Mar. 21, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


227 


3. Amendment of Regulation 5 . 

In the principal Code , in regulation 5 , 
( 1) in sub -regulation (2), — 

(i) in clause (ii)(c ), for item (II), the following item shall be substituted , namely : 


“ (II) Where the recorded demand exceeds 112KW , for every KW or part thereof in excess of sanctioned demand: 


- at the rate of 1 % of the charges for electricity supplied up to 112 kW 


- and at the rate of 1. 5 % for every KW or part thereof over and above 112KW for the first two occurrences; 


- and for the third occurrence, at the rate of 3 % for every KW or part thereof over and above 112KW ; 


- and thereafter, that is, the fourth and subsequent occurrences at the rate of 10 % for every KW or part thereof 
over and above 112KW ."; 


( ii ) after clause (iv ) and the entries relating thereto , the following clause and the entries shall be inserted , namely : 


“ (v ) In all the above cases , the cost of any modifications in the metering system which may arise due to addition / 
reduction of loads may be dealt with in accordance with the provisions of the Act and Codes /Regulations made thereon ."; 


(2 ) in sub-regulation (5 ), in clause (ii), after item No . (c ) and the entries relating thereto , the following item and the entries 
shall be inserted, namely : 


“ (d ) The security deposit in the above categories shall exclude incidental charges like operation and maintenance of 
lines/ sub -stations of generators , charges for purchase of power from third parties, but shall be inclusive of all other charges 
specified by the Commission from time to time." 


4 . Amendment of Regulation 7 . 


In regulation 7 of the Principal Code, after sub -regulation (3 ) and the entries relating thereto , the following sub -regulation and 
the entries shall be inserted , namely : 


" (3A) In case of open access consumer, ABT compliant meter with facilities to record export and import of energy shallbe 
provided both at the generator and consumer ends in accordance with the Central Electricity Authority (Installation and Operation 
of Meters ) Regulations, 2006 ” 


5 . Amendment of Regulation 13 . 


In regulation 13 of the Principal Code , for sub -regulation ( 1), the following sub -regulation shall be substituted , namely: 


“ ( 1 ) For the HT services, bills shall normally be sent by post or by hand delivery or e -mail. Two e -mail ids shall be furnished 
by the consumer for this purpose. For the purpose of reckoning the due date of payment, the date of sending the e -mail alone 
will be the reference . The Licensee takes no responsibility for loss in transit . The consumer should notify the concerned office of 
the Licensee , if no bill or assessment is received . Non - receipt of the bills/ assessments will not entitle the consumer to delay 
payment of the charges beyond the due date. For LT services, entry in consumer meter card shall be the bill of demand and there 
will be no separate issue of bill." 


2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் (திருத்தம் ) விதித் தொகுப்பு 
g lim5 T6T. 5 . 0 . 2. / 1.6 (SC) / 7 – 30, 17 - 02 - 2012 bo lg 

(Lr. No . TNERC /AD (L )/F .Notification /D315 /2011 ) 


(ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச்சட்டம் 36 / 2003 ) 50 ஆம் பிரிவின்படி 
தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பைக் குறித்துறைத்துள்ளது என்பதாலும் மற்றும் அதனை 2004 செப்டம்பர் 1 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிட்டுள்ளது என்பதாலும் ; 

மற்றும் தமிழ்நாடு மின்வழங்கல் விதித் தொகுப்பிற்கு ஒருசில திருத்தங்கள் பிறப்பிப்பது அவசியமெனக் கருதுவதாலும் , மற்றும் அத்தகைய 
திருத்தங்கள் முந்திய வெளியீட்டின் வரையறைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் மற்றும் அதற்கிணங்க முந்திய வெளியீடு செய்யப்பட்டுள்ளது 
என்பதாலும் ; 


228 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச்சட்டத்தின் 50ஆம் பிரிவுடன் சேர்த்துப்படிக்கப்படும் 181 ஆம் பிரிவின் மூலம் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் , தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது : 


2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் (திருத்தம் ) விதித்தொகுப்பு 
1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம்: 

(அ ) இந்த விதித் தொகுப்பு , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்வழங்கல் ( திருத்தம்) விதித்தொகுப்பு என்று வழங்கப்படும் . 
( ஆ ) இது , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


2 . 


3 ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

தமிழ்நாடு மின்வழங்கல் விதித் தொகுப்பின் ( இதன்பின்பு இதில் முதன்மை விதித் தொகுப்பு என்று குறிப்பிடப்படும் ) 3ஆம் 
ஒழுங்குமுறை விதிக்கு பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


3 . மின்வழங்கல் வகைகள் : 
(1) நுகர்வோருக்கு மின்வழங்கல் கீழ்கண்ட வகைகளில் கிடைக்கும்: 

( a ) (மின்சுமைகள் உள்ளடங்கலாக ) 4000 வாட் அளவுக்கு மேற்படாத மொத்த இணைந்துள்ள சுமைகளுக்கு 2 கம்பிகளும் , 
தறுவாய் நொதுமல் இடையில் 240 வோல்டுகளும் அமைந்த ஒற்றைத்தறுவாய் அமைப்பு ; 
( b ) 4000 வாட் அளவுக்கு மேற்பட்டுள்ள மொத்த இணைந்துள்ள சுமையும் 112 கிலோ வாட் அளவுக்கு மேற்படாத 
மின் தேவையும் உள்ள சுமைகளுக்கு 4 கம்பிகளும் , தறுவாய்களுக்கிடையில் 415 வோல்டுகளும் , தறுவாய் 
நொதுமலுக்கிடையில் 240 வோல்டுகளும் அமைந்த முத்தறுவாய் அமைப்பு ; 
( c ) இணைந்துள்ள சுமை 4000 வாட் அளவுக்கு மேற்படாத போது , மேற்கூறிய இரண்டு வகையான அமைப்புகளில் 
ஏதேனுமொன்றை நுகர்வோர் தேர்ந்தெடுக்கலாம் ; 
விளக்கம் : தாழ்வழுத்த நுகர்வோரின் மின்னிணைப்புச் சுமை அல்லது மின் தேவை 50 கிலோ வாட்டுக்கு 
மேற்படுமானால் , மின்நுகர்வோருக்கு தாழ்வழுத்த மின் மாற்றி மின்னளவீடு ஏற்பாடு செய்யப்படுதல் வேண்டும் . 
( d ) மின்வழங்கல் பகுதியில் இருந்துவரும் மின்னழுத்த அளவினைச் சார்ந்து 11 கிலோ வோல்ட் (KV ) அல்லது 22 கிலோ 
வோல்டில் மூன்று கம்பிகளும் முத்தறுவாய் அமைப்பு , 3 மெகா வோல்ட் ஆம்பியர் ( MVA ) அல்லது , நேர்வுக்கேற்ப , 
5 மெகாவோல்ட் ஆம்பியர் வரையிலான மின்தேவையளவிற்கு மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் . எனினும் , குறைந்த 
பட்ச மின்தேவை 63 கிலோ வோல்ட் ஆம்பியராக இருத்தல் வேண்டும் ; 
( e ) அந்தப்பகுதியில் மின்வழங்கல் 11 கிலோ வோல்ட் அமைப்பு முறையில் இருக்குமானால் , மின் தேவை 3 மெகா வோல்ட் 
ஆம்பியருக்கு மேற்பட்டும் 10 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலும் உள்ள போது 33 கிலோ வோல்ட் அளவில் மின்சாரம் 
வழங்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அந்தப்பகுதியில் மின்வழங்கல் 22 கிலோ வோல்ட் அமைப்பு முறையில் இருக்குமானால் , 
மின்தேவை 5 மெகா வோல்ட் ஆம்பியருக்கு மேற்பட்டும் , 10 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலும் உள்ளபோது , 33 கிலோ 
வோல்ட் அளவில் மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் ; 
(1) மின் தேவையானது 10 மெகா வோல்ட் ஆம்பியர் அளவுக்கு மேலுமோ, மற்றும் 50 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலுமோ 
உள்ள போது , மின் நுகர்வோருக்கு 110 கிலோ வோல்ட் அளவு மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் ; 
( g ) மின் தேவையானது 50 மெகா வோல்ட் ஆம்பியர் அளவுக்கு மேல் உள்ள போது , மின்நுகர்வோருக்கு 230 கிலோ 
வோல்ட் மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் . 


( 2 ) இருந்துவரும் மின்னிணைப்பு / மின் அமைப்பு (1) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் குறிப்பிடப்பட்ட வகைமுறைகளுக்கிணங்க 

இல்லாதிருக்கும் நேர்வில் , அத்தகைய மின்னிணைப்பு / மின் அமைப்பை உயர் / தாழ்வழுத்த நிலைக்கு மாற்றுதலானது 
இருந்துவரும் மின்தொடர் / மின்வடம் , மின்மாற்றி , முதலியவற்றின் திறனளவு மற்றும் அத்தகைய மாற்றத்தினால் எற்படும் 
செலவு ஆதாயப் பகுப்பாய்வு ஆகியவற்றை உரியவாறு பரிசீலினை செய்து மின்பகிர்மான உரிமம்தாரர் மற்றும் 

மின்நுகர்வோருக்கிடையேயான பரஸ்பர சம்மதத்தின் அடிப்படையில் செய்யப்படலாம் . 
(3) குறித்துரைக்கப்பட்ட அளவைவிட குறைந்தளவு மின்தேவைக்காக , மின்நுகர்வோர் உயரளவு மின்னழுத்தத்தை தெரிவு 

செய்வாரானால் , மின் நுகர்வோர் , அத்தகைய உயரளவு மின்னழுத்தத்தில் மின்வழங்கலுக்காக உரிமம்தாரரால் செய்ய நேர்ந்த 
அதிகப்படியான செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . 


Mar . 21 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


229 


3 . 5ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : - 

முதன்மை விதித்தொகுப்பில் , 5 ஆம் ஒழுங்குமுறை விதியில்: 
(1 ) (2 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் , 

(i ) ( ii) ( இ ) கூறில், (II ) ஆம் இனத்திற்குப் பதிலாக , பின்வரும் இனம் அமைக்கப்படுதல் வேண்டும்: - 
( II ) " பதிவு செய்யப்பட்ட மின்தேவை 112 கிலோவாட்டுக்கு மேற்படுகிறவிடத்து , ஒப்பளிக்கப்பட்ட மின்தேவைக்கு 

மிகையான கிலோவாட் அல்லது அதன் பகுதி ஒவ்வொன்றிற்கும்: 
- 112 கிலோவாட் வரை வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணங்களின் 1 விழுக்காடு வீதம் ; 

மற்றும் முதல் இரண்டு நிகழ்வுகளுக்காக , 112 கிலோவாட்டுக்குக் கூடுதலான கிலோவாட் அல்லது அதன் பகுதி 
ஒவ்வொன்றிக்கும் 1.5 விழுக்காடு வீதம் ; 
மற்றும் மூன்றாவது நிகழ்வுக்காக , 112 கிலோவாட்டுக்குக் கூடுதலாக , கிலோவாட் அல்லது அதன் பகுதி ஒவ்வொன்றிற்கும் 

3 விழுக்காடு வீதம் ; 
- மற்றும் அதன்பின்பு, அதாவது , நான்காவது மற்றும் பிந்திய நிகழ்வுகளுக்கு , 112 கிலோவாட்டுக்குக் கூடுதலாக , கிலோவாட் 

அல்லது அதன் பகுதி ஒவ்வொன்றிற்கும் 10 விழுக்காடு வீதம் ; 
( i ) ( iv ) ஆம் கூறு மற்றும் அது தொடர்பான பதிவுகளுக்குப் பின்பு, பின்வரும் கூறு மற்றும் பதிவுகள் புகுத்தப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 
(V ) மேலேயுள்ள நேர்வுகள் அனைத்திலும் , மின்னளவிடுதலிலுள்ள மாற்றமைவுகள் எதனாலும் ஏற்படும் செலவு 
மின்சுமைகளின் கூடுதல் / குறைவின் பொருட்டு அதிகரிக்கப்படுபவை பொறுத்து இந்தச் சட்டத்தின் மற்றும் அதன்படி 
இயற்றப்படும் / விதித்தொகுப்புகளின் ஒழுங்குமுறை விதிகளின் வகைமுறைகளுக்கிணங்க நடவடிக்கை 
எடுக்கப்படலாம் ; " 


(2 ) (5) ஆம் உள்- ஒழுங்குமுறை விதியில் , (ii ) ஆம்கூறில் , ( c) இனம் மற்றும் அதுதொடர்பான பதிவுகளுக்குப் பின்பு, பின்வரும் 

இனம் மற்றும் பதிவுகள் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது ; 
" (d ) மேற்கூறிய வகைகளுக்கான பிணை வைப்புத்தொகையில் , மின்உற்பத்தியாளர்களின் மின்தொடர்கள் / துணை 
மின்நிலையங்களின் இயக்க மற்றும் பராமரிப்புக்கு இடைநிகழ்வான செலவுகள் , மூன்றாம் தரப்பினர்களிடமிருந்து 
செய்யப்படும் மின் கொள்முதலுக்கான செலவுகள் , ஆகியவை சேருதல் ஆகாது 


4 . 7 ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

முதன்மை விதித்தொகுப்பின் 7 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , ( 3) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதி மற்றும் அதுதொடர்பான 

பதிவுகளுக்குப் பின்பு, பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி மற்றும் பதிவுகள் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" (3A ) திறந்தநுழைவுரிமை மின் நுகர்வோரைப் பொறுத்தவரை, மின் சக்தியை உள்இழுத்தல் மற்றும் வெளியேற்றுதலை பதிவு 

செய்யும் வசதிகளுடன் கிடைக்கக்கூடியவற்றின் அடிப்படையிலான மின்கட்டணத்திற்கு ( ABT ) இணங்க செயலாற்றும் 
மின்னளவியானது , 2006ஆம் ஆண்டு மத்திய மின்சார அதிகார அமைப்பு (மின்னளவிகள் நிறுவுதல் மற்றும் இயக்குதல் ) 
ஒழுங்குமுறை விதிகளுக்கிணங்க , மின்உற்பத்தியாளர் மற்றும் மின்நுகர்வோர் இடங்களில் பொருத்தப்படுதல் வேண்டும் ” 


கல் வழியாகவோஅ 


ணச் செலுத்துகைக 
கவாத்து வழியில் 6 


5 . 13ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

முதன்மை விதித்தொப்பின் 13ஆம் ஒழுங்குமுறை விதியில் , (1) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப்பதிலாக , பின்வரும் 

உள் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" (1) உயர் அழுத்த மின்னிணைப்புகளுக்கு வழக்கமாக பட்டியல்கள் அஞ்சல் வழியாகவோ அல்லது நேரடியாக வழங்குதல் 

மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ அனுப்பப்படும் . இந்த நோக்கத்திற்காக , மின்நுகர்வோர் இரண்டு 
மின்னஞ்சல் முகவரிகளைக் கொடுத்தல் வேண்டும் . உரிய பணச் செலுத்துகைத் தேதியை கணக்கிடும் நோக்கத்திற்காக , 
மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட தேதி மட்டுமே குறிப்பாகக் கொள்ளப்படும் . அஞ்சல் போக்குவரத்து வழியில் ஏற்படும் இழப்பிற்கு 
உரிமம்தாரர் பொறுப்பாக வேண்டியதில்லை . பட்டியல் அல்லது மின்கணக்கீடு எதுவும் பெறப்படவில்லை என்றால் , 
மின்நுகர்வோர் உரிமம்தாரரின் அலுவலகத்திற்குத் தெரிவித்தல் வேண்டும் . பட்டியல்கள் / மின்கணக்கீடுகள் 
பெறப்படாமையின் பொருட்டு , உரிய தேதிக்குப்பின்பு , மின் நுகர்வோர் மின்கட்டணங்களைக் காலந்தாழ்வாகச் 
செலுத்துவதற்கு உரிமையுடையவராகார் . தாழ்வழுத்த மின்னிணைப்புகளைப் பொறுத்தவரை , மின் நுகர்வோரின் 
மின்னட்டையிலுள்ள பதிவானது பட்டியல் கோரிக்கையாகும் மற்றும் தனிப்பட்ட முறையில் பட்டியல் எதுவும் வழங்கப்பட 
வேண்டியதில்லை . 


230 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


Tamil Nadu Electricity Distribution (Amendment) Code , 2012 . 

(Notification No. TNERC /DC /8 – 15 , dated 17 -02- 2012.) 


[Lr.No. TNERCIAD (L )/F . Notification /D 315 /2011] 


No . VI(2 )/97/2012 

Whereas it is considered necessary to issue certain amendments to the regulations in Tamil Nadu Electricity Distribution 
Code and such amendments shall be subject to the condition of the previous publication and accordingly undergone such previous 
publication ; 


Now , Therefore , in exercise of the powers conferred on it by Section 181 read with Section 46 of the Electricity Act, 
2003 (Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission 
hereby specifies the following amendments to the Tamil Nadu Electricity Distribution Code issued under Notification 
No . TNERC /SC / 8 / 1 / Dated 21 -07 -2004 and published in Part VI -Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated 
1st September 2004 . 


Tamil Nadu Electricity Distribution (Amendment) Code, 2012 . 


1. Short title and Commencement 


(a ) This code may be called the Tamil Nadu Electricity Distribution ( Amendment) Code 2012 . 

(b ) It shall come into force on the date of its publication in the Tamil Nadu Government Gazette 
2 . Amendment of Regulation 26 . — 


For regulation 26 of the Tamil Nadu Electricity Distribution Code (hereinafter referred to as the Principal Code ), the following 
regulation shall be substituted , namely : 


" 26. Categories of Supply. 
( 1) Supply of electricity available to the consumer is of the following categories : 


(a ) Single - phase 2 wire 240 volts between phase and neutral for supply to a total connected load not exceeding 4000 watts 
(including power loads); 

(b ) Three -phase 4 wire 415 volts between phases and 240 volts between phase and neutral for supply to a total connected 
load exceeding 4000 watts but not exceeding a demand of 112 KW ; 


( c ) The consumer may elect to avail supply under any one of the above categories where the connected load does not 
exceed 4000 watts ; 


Explanation : If the connected load or demand of a LT consumer exceeds 50 kW , the consumer shall be provided with LTCT 
metering . 


(d ) Three -phase three wire supply at 11 kV or 22 kV depending on the voltage level existing in the area of supply shall 
be provided for a demand limit up to 3 MVA or 5 MVA as the case may be. However, the minimum demand shall be 63 kVA ; 


( e ) The consumer shall be provided supply at 33 kV for a demand exceeding 3 MVA and up to 10 MVA if the area of 
supply is fed through 11 kV system and if the area of supply is fed through 22 kV system , supply at 33 kV shall be provided for 
a demand exceeding 5 MVA and up to 10 MVA ; 


(f) The consumer shall be provided supply at 110 kV for a demand above 10 MVA and up to 50 MVA ; 


(g ) The consumer shall be provided supply at 230 kV for a demand above 50 MVA. 


( 2) In case of existing service connection / installation not conforming to the provisions mentioned in Sub -Regulation ( 1), 
conversion of such service connection / installation to higher / lower voltage may be carried out based on the mutual consent 
between the Distribution Licensee and the Consumer duly considering the capacities of the existing line /cable , transformer, 
etc. and the cost-benefit analysis of such conversion . 


( 3 ) If the consumer opts for higher levels of voltages for demands less than that specified , the consumer shall bear the extra 
expenses to be incurred by the licensee to provide supply at such higher voltages." 


Mar . 21 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


231 


3 . Amendment of Regulation 32 . -- 


In regulation 32 of the Principal Code, after sub -regulation (1 ) and the entries relating thereto , the following sub -regulation and 
the entries shall be inserted , namely : - - 


“ (1A) In case of open access consumer, ABT compliant meter with facilities to record export and import of energy shallbe 
provided both at the generator and consumer ends in accordance with the Central Electricity Authority (Installation and Operation 
of Meters ) Regulations , 2006 ” . 


2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் பகிர்மான (திருத்தம் ) விதித் தொகுப்பு 
அறிவிக்கை எண் . த . மி . ஒ . ஆ / DC / 8 - 15 , 17 - 02 - 2012 நாளிட்டது 

[Lr. No . TNERC /AD (L )/F .Notification /D315 / 2011] 

(ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 
தமிழ்நாடு மின் பகிர்மான விதித் தொகுப்பிலுள்ள ஒழுங்குமுறைவிதிகளுக்கு ஒருசில திருத்தம் பிறப்பிப்பது அவசியமெனக் கருதுவதாலும் 
மற்றும் அத்தகைய திருத்தம் முந்திய வெளியீட்டின் வரையறைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் மற்றும் அதற்கிணங்க முந்திய வெளியீடு 
செய்யப்பட்டுள்ளது என்பதாலும் ; 

தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 /2003 ) 181ஆம் பிரிவின் மூலம் அதற்கு 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 21- 07 - 2004 நாளிட்ட அறிவிக்கை எண் த .மி . ஒ. ஆ ./DC/8/1- இன்படி பிறப்பிக்கப்பட்டதும் , 
இதன்மூலம் , தமிழ்நாடு மின்பகிர்மான விதித் தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தங்களை குறித்துரைத்துள்ளது மற்றும் 2004 செப்டம்பர் 1ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பகுதி VI - பிரிவு 2 - இல் வெளியிட்டுள்ளது : 

2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் பகிர்மான (திருத்தம் ) விதித் தொகுப்பு 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 


( அ ) இந்த விதித் தொகுப்பு , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் பகிர்மா (திருத்தம் ) விதித் தொகுப்பு என்று வழங்கப்படும் . 


( ஆ ) இது , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


2 . 26 ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : - 


தமிழ்நாடு மின் பகிர்மான விதித் தொகுப்பின் (இதன்பின்பு இதில் முதன்மை விதித் தொகுப்பு என்று குறிப்பிடப்படும் ) 26 ஆம் 
ஒழுங்குமுறை விதிக்கு பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 26 . மின்வழங்கல் வகைகள் : 


(1) நுகர்வோருக்கு மின்வழங்கல் கீழ்கண்ட வகைகளில் கிடைக்கும் : 


( a ) (மின்சுமைகள் உள்ளடங்கலாக ) 4000 வாட் அளவுக்கு மேற்படாத மொத்த இணைந்துள்ள சுமைகளுக்கு 2 கம்பிகளும் , 
தறுவாய் நொதுமல் இடையில் 240 வோல்டுகளும் அமைந்த ஒற்றைத்தறுவாய் அமைப்பு ; 


( b ) 4000 வாட் அளவுக்கு மேற்பட்டுள்ள மொத்த இணைந்துள்ள சுமையும் 112 கிலோ வாட் அளவுக்கு மேற்படாத மின் தேவையும் 
உள்ள சுமைகளுக்கு 4 கம்பிகளும் , தறுவாய்களுக்கிடையில் 415 வோல்டுகளும் , தறுவாய் நொதுமலுக் கிடையில் 240 வோல்டுகளும் அமைந்த 
முத்தறுவாய் அமைப்பு ; 

(c ) இணைந்துள்ள சுமை 4000 வாட் அளவுக்கு மேற்படாத போது , மேற்கூறிய இரண்டு வகையான அமைப்புகளில் 
ஏதேனுமொன்றை நுகர்வோர் தேர்ந்தெடுக்கலாம் ; 


விளக்கம் : தாழ்வழுத்த நுகர்வோரின் மின்னிணைப்புச் சுமை அல்லது மின் தேவை 50 கிலோ வாட்டுக்கு மேற்படுமானால் , 
மின் நுகர்வோருக்கு தாழ்வழுத்த மின் மாற்றி மின்னளவீடு ஏற்பாடு செய்யப்படுதல் வேண்டும் . 


(d ) மின்வழங்கல் பகுதியில் இருந்துவரும் மின்னழுத்த அளவினைச் சார்ந்து 11 கிலோ வோல்ட் (KV ) அல்லது 22 கிலோ 
வோல்டில் மூன்று கம்பிகளும் முத்தறுவாய் அமைப்பு , 3 மெகா வோல்ட் ஆம்பியர் (MVA) அல்லது , நேர்வுக்கேற்ப , 5 மெகாவோல்ட் ஆம்பியர் 
வரையிலான மின்தேவையளவிற்கு மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் . எனினும் , குறைந்த பட்ச மின்தேவை 63 கிலோ வோல்ட் ஆம்பியராக 
இருத்தல் வேண்டும் ; 


232 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


( e ) அந்தப்பகுதியில் மின்வழங்கல் 11 கிலோ வோல்ட் அமைப்பு முறையில் இருக்குமானால் , மின் தேவை 3 மெகா வோல்ட் 
ஆம்பியருக்கு மேற்பட்டும் 10 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலும் உள்ள போது 33 கிலோவோல்ட் அளவில் மின்சாரம் வழங்கப்படுதல் 
வேண்டும் . மற்றும் அந்தப்பகுதியில் மின்வழங்கல் 22 கிலோ வோல்ட் அமைப்பு முறையில் இருக்குமானால் , மின் தேவை 5 மெகா வோல்ட் 
ஆம்பியருக்கு மேற்பட்டும் , 10 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலும் உள்ளபோது , 33 கிலோ வோல்ட் அளவில் மின்சாரம் வழங்கப்படுதல் 
வேண்டும் ; 

(1) மின் தேவையானது 10 மெகா வோல்ட் ஆம்பியர் அளவுக்கு மேலுமோ, மற்றும் 50 மெகா வோல்ட் ஆம்பியர் வரையிலுமோ உள்ள 
போது , மின்நுகர்வோருக்கு 110 கிலோ வோல்ட் அளவு மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் ; 

( g) மின் தேவையானது 50 மெகா வோல்ட் ஆம்பியர் அளவுக்கு மேல் உள்ள போது , மின்நுகர்வோருக்கு 230 கிலோ வோல்ட் 
மின்சாரம் வழங்கப்படுதல் வேண்டும் . 

(4 ) இருந்துவரும் மின்னிணைப்பு / மின் அமைப்பு (1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் குறிப்பிடப்பட்ட வகைமுறைகளுக்கிணங்க 
இல்லாதிருக்கும் நேர்வில் , அத்தகைய மின்னிணைப்பு / மின் அமைப்பை உயர் / தாழ்வழுத்த நிலைக்கு மாற்றுதலானது இருந்துவரும் 
மின்தொடர் / மின்வடம் , மின்மாற்றி , முதலியவற்றின் திறனளவு மற்றும் அத்தகைய மாற்றத்தினால் ஏற்படும் செலவு ஆதாயப் பகுப்பாய்வு 
ஆகியவற்றை உரியவாறு பரிசீலினை செய்து மின்பகிர்மான உரிமம்தாரர் மற்றும் மின்நுகர்வோருக்கிடையேயான பரஸ்பர சம்மதத்தின் 
அடிப்படையில் செய்யப்படலாம் . 

(5 ) குறித்துரைக்கப்பட்ட அளவைவிட குறைந்தளவு மின் தேவைக்காக , மின் நுகர்வோர் உயரளவு மின்னழுத்தத்தை தெரிவு 
செய்வாரானால் , மின் நுகர்வோர் , அத்தகைய உயரளவு மின்னழுத்தத்தில் மின்வழங்கலுக்காக உரிமம்தாரரால் செய்ய நேர்ந்த அதிகப்படியான 
செலவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் . " 
3 . 32 ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

முதன்மை விதித்தொகுப்பின் 32 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , (1) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதி மற்றும் அதுதொடர்பான பதிவுகளுக்குப் 
பின்பு, பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி மற்றும் பதிவுகள் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

"(1A ) திறந்தநுழைவுரிமை மின்நுகர்வோரைப் பொறுத்தவரை , மின் சக்தியை உள் இழுத்தல் மற்றும் வெளியேற்றுதலை பதிவு செய்யும் 
வசதிகளுடன் கிடைக்கக்கூடியவற்றின் அடிப்படையிலான மின்கட்டணத்திற்கு ( ABT ) இணங்க செயலாற்றும் மின்னளவியானது , 2006ஆம் 
ஆண்டு மத்திய மின்சார அதிகார அமைப்பு (மின்னளவிகள் நிறுவுதல் மற்றும் இயக்குதல் ) ஒழுங்குமுறை விதிகளுக்கிணங்க , மின் உற்பத்தியாளர் 
மற்றும் மின் நுகர்வோர் இடங்களில் பொருத்தப்படுதல் வேண்டும் " 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 002 , 
2012 மார்ச் 5 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they 
should be treated as invalid and sent to the Secretary, Board of Higher Secondary Examination / Directorate 
of Government Examinations , Chennai- 6 / Director of Technical Education , Chennai - 25 / Inspector / Inspectress of 
Matriculation and Anglo -Indian Schools as the case may be for cancellation : 
C . N . C . Name of the Candidate Register Number Month 

Details of 

Reference Number 
Number . and Institution . and Certificate and Year . Examination . 

and Date . 
Number . 
( 1 ) ( 3 ) 

( 6 ) 


(2 ) 


( 5 ) 


No . VI(2 )/ 98/ 2012 . 


February 2009 


Sangeetha, D . 

( 15 - 05 - 1990 ) 


170824 
SC 561817 


TES 
Second Class 


கடித எண் 118893/ ட்டி ( 3)/ 2011 , 

24 - 2 - 2012 . 


RAMESH CHAND MEENA , 
Commissioner of Technical Education and 
Chairman , Board of Examinations , 

Guindy , Chennai - 600 025 . 


Mar. 21, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


233 


4 .6TT. ). 
எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


(3) 


(4) 


(5 ) 


(6 ) 


200528 


March 1996 


Matric 


166 . 6T600 147398 / 1 . 2 / 2012 , 

2 - 3 - 2012 . 


852491 


March 2009 


Matric 


No . VI(2 )/99/2012 . 

Tirunelveli: 
S . Sindhia , 
Good Shepherd 
Matric Higher 
Secondary School, 
Nagercoil. 
Sathya Brintha, V ., 
Hebron 
Matric Higher Secondary 
School, Nagercoil. 
Ramprasath , A ., 
Merit Matric Higher Secondary 
School , Ambasamudram . 
Arvind Subramaniam , S ., 
Good Shepherd 
Matric Higher Secondary 
School, Marthandam . 


801702 


March 2002 


Matric 


200373 


March 2000 


Matric 


Virudhunagar: 


804698 


March 2005 


Matric 


201899 


April 1997 


Matric 


804688 


April 2004 


Matric 


857707 


March 2009 


Matric 


Arunkumar , S ., 
Kamaraj 
Matric Higher Secondary 
School, Kovilpatti. 
Pretty Sharmila , R ., 
Kamaraj 
Matric Higher Secondary 
School, Kovilpatti . 
Mythili Rajeswari, T., 
APC Veerabhahu 
Matric Higher Secondary 
School, Tuticorin . 
Dinesh , P ., 
Anitha Kumaran 
Matric Higher Secondary 
School, Thandupath . 
Pudukkottai: 
Arun Joshi, V ., 
Syed Ammal 
Matric School, 
Ramnad . 
C . Indhumathi, 
Private . 
Balasubramanian , B ., 
AVMS 
Matric Higher Secondary 
School, Velipattinam . 


806037 


March 2005 


Matric 


501717 


June 2010 


Matric 


857022 


March 2007 


Matric 


234 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


சி . என் .சி . 

எண் . 


மாதம் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


மற்றும் 
வருடம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2 ) 


(3 ) 


(4) 


(6 ) 


809269 


April 2004 


Matric 


Madurai: 
Allwinchelladurai, K ., 
7th Day Adventist 
Matric Higher Secondary 
School,Madurai. 


115 . TOT 147398 / 1 . 2 / 2012 , 

2 - 3 - 2012 . 


13 


811883 


March 2003 


Matric 


R . Silambarasan , 
Madurai Meenakshi 
Matric Higher Secondary 
School, Madurai. 


14 


207932 


March 2000 


Matric 


Sangeetha , N ., 
TVS Lakshmi 
Matric Higher Secondary 
School, Madurai. 


15 


813770 


March 2010 


Matric 


Sana Begum , F., 
Victory 
Matric School, 
Periyakulam . 


808503 


March 2003 


Matric 


Saravanakumar, G ., 
Bharat Vid . Man 
Matric School, 
| Bungalow . 


17 


810135 


March 2006 


Matric 


Siva , S ., 
7th Day Adventist 
Matric Higher Secondary 
School, Usilampatti. 


811313 


March 2003 


Matric 


Subash , J., 
SBOA 
Matric Higher Secondary 
School, Melakuilkudi. 


19 


207648 


April 1998 


Matric 


Dindigul: 
Suman , C ., 
H . N .U .P . R . 
Matric Higher Secondary 
School, Nillakkottai. 


20 


815125 


March 2006 


Matric 


Veerakumar, M ., 
St. Peter s 
Matric School, 
Palani. 


21 


205537 


March 1995 


Matric 


R . Sakunthala , 
N . S . V .V . 
Matric Higher Secondary 
School, Pattiveeranpatti . 


2 


205101 


March 1995 


Matric 


Kavitha, G ., 
St. Joseph 
Matric School, 
Palani. 


Mar. 21, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


235 


சி .என் .சி . 
எண் . 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


(3) 


(5 ) 


813166 


March 2003 


Matric 


Dindigul- cont. 
Antony Raj, A ., 
N . S .V .V . 
Matric Higher Secondary 
School, Pattiveeranpatti. 


18 . 660 147398 / tu .2 /2012, 

2 - 3 - 2012 . 


811319 


March 2002 


Matric 


Do. 


Kiruthika, P ., 
Devi 
Matric Higher Secondary 
School, Palani. 


25 


203517 


April 1993 


Matric 


Do . 


J. Azish Babu 
J.K .Matric Higher 
Secondary School, 
Dindigul. 


Erode: 


26 


205987 


April 1994 


Matric 


Do . 


Vijayakumar, S ., 
TJM School , 
Karadivavi-638 658 . 


870479 


March 2008 


Matric 


Do . 


Elangovan , T., 
RG Matric 
Higher Secondary 
School, Pethappampatty . 


215336 


April 1998 


Matric 


Vishnu Kumar, V . P .S ., 
Bharathi Vidya Bhavan 
Matric Higher Secondary 
School, Thindal. 


816044 


March 2005 


Matric 


Do . 


Jobin K Chacko , 
Dr. KJG Memo . 
Matric School, 
Mudugula . 


830377 


March 2006 


Matric 


Do . 


Sugapriya , G ., 
Vellalar Girls 
Matric Higher Secondary 
School, Thindal. 


Salem : 


31 


857221 


March 2010 


Matric 


Do . 


Praveenkumar, R ., 
Rotary Trust 
Matric Higher Secondary 
School , Krishnagiri. 


32 


826983 


March 2002 


Matric 


Do . 


Gowri Shankar , T .R ., 
Sri SB Mandir Boys 
Matric Higher Secondary 
School, Salem . 


834199 


March 2006 


Matric 


Do . 


Malavika , G .K ., 
Cluny Matric Higher 
Secondary School, Salem . 


236 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


4 .6T6 . A . 
எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2 ) 


(3) 


(4) 


(5 ) 


(6 ) 


217859 


March 2000 


Matric 


Coimbatore : 
Pratyush , R ., 
Shee BKV Matric 
School, RS Puram , 
Coimbatore . 


165. 6600 147398 /6T1 .2 /2012 , 

2 -3 - 2012 . 


Salem : 


833130 


March 2003 


Matric 


Uma Shankar, Y ., 
Sri Vijay Vid . 
Matric School, Hosur . 


831625 


March 2005 


Matric 


Hema, P ., 
St. Joseph Matric 
School, Suramangalam , 


829237 


April 2004 


Matric 


Shankar Ram , R . D ., 
Sri S . B . Mandir Boys 
Matric Higher Secondary 
School, Salem . 


826534 


March 2002 


Matric 


Divya , R ., 
Mother s Matric School, 
Salem . 


830788 


March 2005 


Matric 


ShankarManickam , 
AGN Matric Higher 
Secondary School, 
Konganapuram . 


Trichy: 


40 


900111 


March 2008 


Matric 


Venkatesh , R ., 
Vignesh Sriranga 
Matric Higher 
Secondary School, 
Srirangam . 


Thanjavur : 


842144 


April 2004 


Matric 


Preethi, P ., 
Kamala Subramaniam 
Matric Higher 
Secondary School, 
Thanjavur. 


843000 


April 2004 


Matric 


Thirumalairajan , S ., 
ARR Matric Higher 
Secondary School, 
Kumbakonam . 


Cuddalore : 


848947 


April 2004 


Matric 


Kanimozhi, S ., 
Jawahar Matric Higher 
Secondary School, 
Neyveli . 


Mar. 21, 2012] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


237 


சி .என் .சி . 
எண் . 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2) 


(3 ) 


(4 ) 


(5 ) 


Thiruvannamalai: 


March 2005 


Matric 


15 . 6T600 147398 /ot .2 /2012, 

2 - 3 -2012 . 


Shyamili, N ., 

857537 
Swamy Vivekananda 
Matric Higher Seconday School , 
Thiruvalam . 


846469 


March 2002 


Matric 


Do . 


Priya , V ., 
Madras Matric Higher 
Secondary School, 
Vellore . 


Tiruvallur : 


874265 


March 2005 


Matric 


Do . 


Uthera , P .K ., 
Sri Venkateswara 
Matric Higher Secondary 
School, Trivellore . 


Kancheepurm : 


236802 


March 1999 


Matric 


R . Siva Chandar , 
Rosarie Matric Higher 
Secondary School, 
Adambakkam . 


Chennai: 


877047 


March 2005 


Matric 


Rekha, S ., 
Child Fruit Matric 
School, Vadapalani. 


865781 


March 2002 


Matric 


Bhuvaneswari, S ., 
Sri Sitaram V Matric Higher 
Secondary , School, 
(W ) Mambalam . 


890366 


March 2006 


Matric 


Varsha , V ., 
PPND Adarsh Vid . 
Matric Higher Seconday 
School, Peters Road . 


259605 


March 2000 


Matric 


Balaji Prashad , U . C , 
AMM Matric Higher 
Secondary School, 
Kotturpuram . 


882805 


March 2005 


Matric 


Aamir Sershar, R . 
St. Michales Academy 
Matric Higher Secondary 
School, Adyar . 


53 


960279 


March 2005 


Matric 


Deepak , M . 
St. Johns Mat. Hr. Sec. 
Sechool, Villivakkam . 


238 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


F . TOT. A . 
எண் . 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2 ) 


(3 ) 


(4 ) 


(5 ) 


Chennai - cont. 


856847 


March 2001 


Matric 


Mano Ranjith Singh 
RC MM School, 
Avadi, 


65 . 66 147398 / 1 .2 /2012, 

2 -03 -2012 . 


827809 


March 2001 


Matric 


Sudhakar, G . 
Periyar Matric Higher 
Secondary School, 
Periyar Nagar. 


56 


882293 


April 2004 


Matric 


Mowli , G . 
ICF Silver Jub , 
Matric Higher 
Secondary School , 
Chennai-38. 


57 


256608 


March 1999 


Matric 


P . Kanna Sunil Kumar, 
Sir MCTM Trust Cent. 
Matric Higher 
Secondary School , 
Chennai- 10 . 


58 


865486 


March 2003 


Matric 


Anthuvan Larence , K . 
Nazarth Matric Higher 
Secondary School, 
Avadi. 


59 


871401 


March 2001 


Matric 


M . Ajit Michael Richads 
SBOA Matric Higher 
Secondary School, 
Anna Nagar 


927688 


March 2010 


Matric 


Ragavendran , A . 
Sri Ayyappa 
Matric Higher 
Secondary School, 
Perambur. 


61 


933738 


March 2009 


Matric 


Bhargavan , S . 
Prince Matric Higher 
Secondary School, 
Nanganallur. 


62 


963357 


March 2009 


Matric 


Manikandan , M . 
Saviour Matric 
School, 
Chennai-118 . 


879445 


March 2005 


Matric 


Balaji, S . 
Donbosco Matric Higher 
Secondary School, 
Egmore . 


64 


211057 


April 1991 


Matric 


Jerard Rupesh , J. 
St. Peters Matric 
School, Chennai- 16 . 


Mar. 21, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


239 


சி .என் .சி . 

எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


(4 ) 


(6 ) 


Tiruvannamalai: 


65 


846609 


March 2002 


Matric 


66 . 67600 147398 / .2 / 2012 , 

2 - 3 - 2012 . 


Saranya , A . 
Steel PlantMatric 
Higher Secondary 
School, 
Arakkonam . 


66 


209460 


April 1991 


Matric 


MothilalNehru , T . 
CSIVD Matric School, 
Ranipet, 
Vellore . 


Chennai: 


883759 


March 2005 


Matric 


Aparna Ravikumar, 
Rosary Matric Higher 
Secondary School, 
Santhome. 


Tiruvannamalai: 


68 


230248 


April 1998 


Matric 


R . Rajashree Poornima, 
St. Marks Martric 
School, 
Old Katpadi. 


69 


916099 


March 2007 


Matric 


Mahalakshmi, S ., 
Shikshakendra 
Matric Higher 
Secondary School, 
Pallikonda . 


Kancheepuram : 


70 


922139 


March 2008 


Matric 


Anisha, S . 
Anandavalli 
Matric Higher 
Secondary School, 
Urapakkam . 


503374 


July 2009 


Matric 


Augustin Jose , J. 
Private . 


Tiruvannamalai: 


72 


852161 


April 2004 


Matric 


Poongundran , E ., 
Donbosco Matric Higher 
Secondary School, 
Tripattur. 
Sathishkumar, C ., 


73 


858217 


March 2005 


Matric 


Sun 


Matric School, 
Kongarampet. 


240 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VISec . 2 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2 ) 


( 3) 


(4) 


(5 ) 


(6 ) 


74 


862618 


862618 


March 2002 


Chennai: 
Subash , S ., 
Donbosco Matric Higher 
Secondary School , 
Egmore . 


Matric 


15 . 6T600T 147398 / T . . 2 /2012 , 

2 - 3 - 2012 


Kancheepuram : 


857131 


April 2004 


Matric 


Bhargav, M . 
Zion Matric Higher 
Secondary School, 
Selaiyur. 
Chennai: 


76 


870444 


March 2002 


Matric 


Ummu Lafira , M . A ., 
Measi Matric Higher 
Secondary School, 
Chennai- 1 . 


868251 


March 2003 


Matric 


Mukundhan , R ., 
St. Johns Matric Higher 
Secondary School, 
Alwarthirunagar . 
Anitha , M ., 
CSI Bain Matric Higher 
Secondary School, 
Kilpauk . 


872022 


March 2002 


Matric 


79 


256267 


March 2000 


Matric 


80 


267429 


March 2000 


Matric 


P . Kodeeswari, 
Fathima Matric Higher 
Secondary School, 
Kodambakkam 
M . Sharmilee , 
CSI Jessie Moses 
Matric Higher Secondary 
School, Anna Nagar. 
Meera Fareeth, S., 
Eve 
Matric Higher Secondary 
School, Triplicane. 
Yogeshwaran , R ., 
Cambridge 
Matric Higher Secondary 
School, Royapettah . 


866280 


March 2001 


Matric 


919148 


March 2010 


Matric 


900563 


March 2005 


Anglo Indian 


Coimbatore : 
Aishwarya , G ., 
St. Francis Anglo Indian 
Girls Higher Secondary 
School, Coimbatore . 


Mar. 21, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


241 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(4) 


March 2005 


Anglo Indian 


18 . 6T600 147398 / .2 /2012 , 

2 - 3 - 2012 . 


March 2007 


Anglo Indian 


(2 ) 

(3) 
Trichy: 
Premanand, B ., 

901333 
Campion Anglo Indian 
Higher Secondary School, 
Trichy. 
Ebby Marshali, S ., 

971184 
Campion Anglo Indian 
Higher Secondary School, 
Trichy. 
Tarunkumar, D ., 

971315 
Campion Anglo Indian 
Higher Secondary School, 
Trichy. 
J. Cammillius Roche Teyadev , 891387 
Campion Anglo Indian 
Higher Secondary School, 
Trichy. 


86 


March 2007 


Anglo Indian 


March 2001 


Anglo Indian 


88 


101428 


March 1995 


Anglo Indian 


89 


901454 


March 2005 


Anglo Indian 


Muthiahramanan , 
St. Johns Vestry 
Higher Secondary 
School, Trichy. 
Celesta Mariel, P .J., 
St. Josephs Anglo Indian 
Higher Secondary School, 
Trichy . 
R . Senthil Kumar, 
Sacred Heart 
Higher Secondary School, 
Villupuram . 


101679 


April 1997 


Anglo Indian 


Chennai: 


902288 


March 2005 


Anglo Indian 


92 


892906 


April 2004 


Anglo Indian 


Shirly Sebastian , 
St. Dominics Anglo Indian 
Higher Secondary School, 
St. Thomas Mount. 
Lavanya Bharathi, T ., 
St. Ursulas Anglo Indian 
Higher Secondary School, 
Church Park . 
Firdous Jabeen , 
St. Patricks Anglo Indian 
Higher Secondary School, 
Adyar. 


902661 


March 2011 


Anglo Indian 


902513 


March 2005 


Anglo Indian 


Shruti Sadanandan , 
Holy Angles Anglo Indian 
Higher Secondary School, 
T. Nagar. 


242 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி . என் .சி . 

எண் . 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


( 2 ) 
Chennai - cont . 


95 


892620 | 


892620 


April 2004 


Anglo Indian 


Riju Krishna, M . , 
St. Patricks Anglo Indian 
Higher Secondary School, 
Adyar. 


நக . எண் 147398 / எம் .2 / 2012 , 

2 - 3 - 2012 . 


ndian 


ஜோ . லூர்து சகாயராணி , 

செயலாளர் , 
மெட்ரிக்குலேஷன் மற்றும் ஆங்கிலோ 
இந்தியன் பள்ளி தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


June 2010 


0905270 
DTE 
704924 


ஆசிரியர் கல்வி 
பட்டயம் 


ந. க . எண் 144050/சி .1//2011 , 

24 - 2 - 2012 . 


No . VI( 2 ) / 100 / 2012 . 

P . Gauthami 
VPMM 
Teacher Training Institute , 

Krishnankoil. 
No. VI( 2 )/101 / 2012 . 

Anand Fradisilva , A ., 
Christuraja Teacher 
Training Institute , 
Tirunelveli . 


0511095 
0511095 
TTI 527220 
TT2 621217 


November 2005 
October 2006 


ஆசிரியர் கல்வி 
பட்டயம் 


ந .க . எண் 018203/சி1/ 2011, 

06 - 3 - 2012 . 


பூ . நரேஷ் , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/ 102 /2012 . 

விருதுநகர் : 
J . கிருஷ்ணம்மாள் 


700523 
800714 


May 2007 
May 2008 


இசைக் கலைமணி 
Diploma in Music 
Teaching . 


ந .க . எண் 007540/ 1 / 2012 , 

5 - 2 - 2012 . 


அ . சித்ரம்மாள் , 
கூடுதல் செயலாளர் ( ஈ .எஸ் . எல் .சி .) ( பொறுப்பு ), 

அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


